அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 
பொதுவான 1,2 நிருபங்கள்‌ 


* உபத்திரவங்களை சகியுங்கள்‌, 
* கள்ளபோதகர்களுக்கு எதிர்தது நில்லுங்கள்‌ 


ஆக்கியோன்‌ 


% 


% 


% 


அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார்‌ (1:1). முன்பு மீனவராக இருந்தவர்‌ இப்போது சீஷராக 
இருக்கிறார்‌ “கிறிஸ்துவின்‌ பாடூகளுக்குச்‌ சாட்சி” (5:1) 

சுவிஷேசங்களில்‌ இயேசுவின்‌ பெயருக்கு அடுத்தபடியாக அதிகமாய்‌ குறிப்பிடப்‌ படுவது பேதுருவின்‌ பெயரே. பேதுரு 
அடிக்கடி பேசியதைப்போல யாரும்‌ பேசியிருக்வில்லை. இயேசுவும்‌ மற்றவர்களை காட்டிலும்‌ அதிகமாக பேதுருவிடமே 
பேசியிருக்கிறார்‌. 

இயேசு மற்ற சீஷர்களை காட்டிலும்‌ பேதுருவையே அதிகமாக கடிந்து கொண்டிருக்கிறார்‌. 

இயேசுவையே கடிந்துகொள்ள துணிந்த ஒரே சீஷன்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்களைக்காட்டிலும்‌ இயேசுவை தைரியமாகவும்‌, சரியாகவும்‌ அறிக்கையிட்டவர்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்களை காட்டிலும்‌ இயேசுவால்‌ அதிகம்‌ பாராட்டப்பட்டவர்‌ பேதுரு. 

மற்ற சீஷர்கள்‌ மத்தியில்‌ இயேசுவால்‌ சாத்தனே என்று சொலலப்பட்டவர்‌ பேதுரு. 

இந்த நிருபங்களை கிபி 62-63 காலப்பகுதியில்‌ நீரோவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ ரோமாபுரியிலிருந்து எழுதியிருக்கலாம்‌. 
(5:13ல்‌ பாபிலோன்‌ என்று குறிப்பிடப்படுவது ரோமாபுரி) 

இந்த இரண்டு நிருபங்களும்‌ பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா பகுதிகளில்‌ சிதறியிருக்கிற 
பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது (1பேது 1:1, 2பேது 3:1) 

இந்த பகுதிகள்‌ சின்ன ஆசியாவின்‌ தாரஸ்‌ மலைப்பகுதிக்கு வடக்கே இருந்தன (தற்போதைய துருக்கி) 
கிரேக்க-ரோமானிய காலாச்சாரத்தின்‌ தாக்கம்‌ இந்த பகுதிகளில்‌ இருந்தது. முதலாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தியிலிருந்து 
ரோமஅரசின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ இருந்து வந்தது. 

1 பேதுரு - அதிகாரங்கள்‌ 5 வசனங்களி 105 


2 பேதுரு - அதிகாரங்கள்‌ 3 வசனங்களி 61 


Pastor. Gabriel Thomasral I | 1 RTI I க ACA Gre Avadh 


1 பேதுரு - பரிசுத்தவான்களின்‌ பாடுகள்‌ 

* ஒருவன்‌ கிறிஸ்தவனாயிருப்பதினால்‌ பாடுபட்டால்‌ வெட்கப்படாமலிருந்து, அதினிமித்தம்‌ தேவனை 
மகிமைப்படுத்தக்கடவன்‌. (1பேது 4:16) 

௩ பேதுருவின்‌ முதலாவது நிருபம்‌ பண்டைய உலகின்‌ பலபகுதிகளில்‌ சிதறப்பட்டிருந்த அதிக உபத்திரவத்தை 
அனுபவித்துக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்‌ களுக்கு எழுதப்பட்டது. 

* உபத்திரவம்‌ என்றால்‌ என்னவென்று புரிந்துகொண்ட நபர்‌ இருப்பாரானால்‌ அது பேதுருவேதான்‌. 

* கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததற்காக அடிக்கப்பட்டு, மிரட்டப்பட்டு, தண்டிக்கப்பட்டு, சிறையில்‌ 
அடைக்கப்பட்டவர்‌ பேதுரு. 

* கசப்புணர்வில்லாமல்‌ பாடுகளை சகித்து, நம்பிக்கையை இழக்காமல்‌ பெரிதான விசுவாசத்தோடு, கீழ்படிந்திருந்து 
வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ என்னவெல்லாம்‌ செய்யவேண்டும்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

இயேசுவில்‌ நம்பிக்கைவைத்து வாழும்‌ சிந்தனையை கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது அவரது செய்கி. 
கிறிஸ்துவின்‌ எடூத்துக்காட்டே பின்பற்றத்தக்க எடுத்துக்காட்டு. 

* பாடுகளின்‌ மத்தியிலும்‌ நாம்‌ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும்‌. 

* பரதேசிகளாயிரந்தாலும்‌, ரோம பேரரசின்‌ குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவராக இருந்தாலும்‌ (1:1,17) 

* பரிசுத்தராய்‌, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய்‌ (1:14) 

* ஆவிக்குரிய மாளிகையாக, தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜாரீகமான ஆசாரியக்கூட்டமாக, பரிசுத்த 
ஜாதியாக, அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாக (2:5,9) 

* வேலைக்காரராக (2:18-25) 

* புருஷன்‌, மனைவியாக (3:1-7) 


Pastor. Gabriel Thomasral 5 | 1 RTI I க ACA Gre Avadh 


2 பேதுரு - கள்ளப்‌ போதகர்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌ 


38 


% 


38 


தனது மரணம்‌ நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த பேதுரு (1:13-14) தனது வாசகர்கள்‌ சத்தியத்தில்‌ 
உறுதியாய்‌ நிற்பதை நிச்சயப்படுத்திக்கொள்ள விரும்புகிறார்‌ (1:12) 

முதலாவது நிருபத்தில்‌ குறிப்பிட்டபடி சபைகள்‌ உபத்திரவத்தினாலும்‌, பாடுகளினாலும்‌ நெருக்கப்பட்டது 
மாத்திரமல்லாது கள்ளப்போதகர்களாலும்‌ கடுமையான தாக்குதலுக்கள்ளாகிக்‌ கொண்டிருந்தது. 
பேதுரு அவர்களது நடக்கை, அழிவு, சுபாவங்கள்‌ குறித்து விபரிக்கிறார்‌ (அதி 2) 

கர்த்தரின்‌ இரண்டாம்‌ வருகையை கேலிசெய்தார்கள்‌ (3:3-7) 


1. கேடுணடாக்கும்‌ வேதபுரட்டுக்கள்‌ 2:1-2 
2. கேடூண்டாக்கும்‌ வழிகள்‌ 2:1,3 
3. கேடூண்டாக்கும்‌ முடிவு 2:1,3 


இந்த நபர்களை எதிர்த்து நிற்க வேதவசனத்தை கற்றுக்கொள்வதும்‌, தேவஞானத்தை பற்றிக்கொள்வதும்‌ 
அவசியம்‌ என்பதை பேதுரு வலியுறுத்துகிறார்‌. 

ஞானம்‌ அல்லது அறிவு என்கிற வார்த்தை 13 தடவைகள்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்கிறது 

தேவனையும்‌, இயேசுவையும்‌ அறிகிற அறிவினால்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ பெருகக்கடவது (1:2) 
கிருபையிலும்‌, ஞானத்திலும்‌ வளருங்கள்‌ (1:3-21) 

கிஸதுவுவைப்‌ பற்றிய அறிவில்‌ வளருங்கள்‌ (1:5-11) 

விலகிவிழுந்துபோகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து, இயேசுகிறிஸ்துவின்‌ கிருபை யிலும்‌ அவரை அறிகிற 
அறிவிலும்‌ வளருங்கள்‌ (3:17-18) 


Pastor. Gabriel [௨257௮/ | a | 1 RTI I க ACA Gre Avadh 


1 பேதுரு நிருபத்தின்‌ முக்கிய 
அறிமுகம்‌ (1:1-2) 
1. கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலனாகிய பேதுரு 1:1௮ 


2. தேவனால்‌ தெரிந்துகொள்ளபட்ட சிதறப்பட்டிருக்கும்‌ 
பரதேசிகளுக்கு 1:1ஆ-2 


நமது இரட்சிப்பு கிறிஸ்துவில்‌ இருக்கிறது 1:3-12 

- ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக மறுபடியும்‌ பிறந்தோம்‌ 1:3-5 

- பாடுகளின்‌ மத்தியிலும்‌ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம்‌ 
1:6-9 

- அப்போஸ்தலர்களாலும்‌, தீர்க்கதரிசிகளாலும்‌ ஊழியம்‌ 
பெற்றோம்‌ 1:10-12 


கிறிஸ்துவுக்குள்‌ நமது கடமைகள்‌ 1:13-5:11 
நமது சிலாக்கியங்களை முன்னிட்டு 1:13-2:10 
1. பரிசுத்தத்திற்கான அழைப்பு 1:13-21 
2. சகோதர அனபுக்கான அழைப்பு 1:22-25 
3. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அழைப்பு 2:1-10 


நமது புதிய ஸ்தானத்தை முன்னிட்டு 2:11-4:11 


Pastor. Gabriel Thomasra] 


பகுதிகள்‌ 


வன்‌ த ர அல்ல ராத 


நம்து 
|. 
2 
3. 


பரதேசிகளாக 2:11-12 

குடிமக்களாக 2:13-17 

வேலைக்காராக 2:18-25 

புருஷன்‌, மனைவியாக 3:1-7 

சகோதர, சகோதரிகளாக 3:8-12 

நதியின்‌ நிமித்தம்‌ பாடுபடுகிறவர்களாக 3:13-4:6 

கிறிஸ்துவின்‌ வருகையை எதிர்பார்த்திருக்கிறவர்களாக 4:7-11 


உபத்திரவங்களை முன்னிட்டு 4:12-5:11 

தேவனில்‌ களிகூர்ந்து அவரை மகிமைப்படுத்த 4:12-17 
தேவனுடைய சித்தத்தில்‌ நம்பிக்கையாயிருக்க 4:18-19 
நமது விஷேச பணிகளை நிறைவேற்ற 5:1-5 


- மேய்ப்பனாக பணியாற்றும்‌ மூப்பர்களின்‌ பணி 


- மந்தையாக இளையோரின்‌ பணி 
தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துதல்‌ 5:6-7 
பிசாசிற்கு எதிர்த்து நிற்றல்‌ 5:8-9 


முடிவுரை 5:10-14 


1. 
2. 


தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம்‌ 5:10-11 
இறுதி வாழ்த்தும்‌ சமாதானம்‌ கூறலும்‌ 5:12-14 


ACA Church ததக 


2 பேதுரு நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


111. கர்த்தரின்‌ வருகைக்காக காத்திருங்கள்‌ 


அறிமுகம்‌ (1:1-2) 3.1.1 

1. கிருபையிலும்‌ அறிவிலும்‌ வளருங்கள்‌ 1:3-21 - பரியாசக்காரர்கள்‌ வருவார்கள்‌ 3:1-9 

- தேவனால்‌ அருளப்பட்ட ஈவுகளோடு 1:3-4 - கர்த்தருடைய நாள்‌ வரும்‌ 3:10-18 

- கிஸ்துவை அறியும்‌ அறிவில்‌ வளருதல்‌ 1:5-11 1. இரவிலே திருடன்‌ வருவது போல 

- நினைவூட்டும்‌ எச்சரிக்கைகளால்‌ பேரழிவோடு 3:10,12 

உந்தப்பட்டவர்களாய்‌ 1:12-21 2. பரிசுத்த நடக்கையோடும்‌, ந்தி 
வாசமாயிருக்கிற புதிய வானம்‌ புதிய பூமிக்குரிய 

ர ன்ப க களுக்கு வாக்குத்தத்தத்தை நோக்கிக்கொண்டு ஆயத்தம்‌ 


எச்சரிக்கையாயிருத்தல்‌ 2:1-22 உவ வட இருக்க துப்ப 3:11,13,14 
3. பவுல்‌ எழுதியதுபோல கர்த்தரின்‌ நடிய 

பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள்‌ 
- அவர்களுக்கான தண்டனை 2:4-9 3.15-16 

- அவர்களின்‌ வீழ்ச்சி 2:10-17 4. விலகிவிழுந்துபோகாதபடிக்கு 

- அவர்களின்‌ வஞ்சனை 2:18-22 எச்சரிக்கையாயிருந்து, இயேசு கிறிஸ்துவின்‌ 
கிருபையிலும்‌ அவரை அறிகிற அறிவிலும்‌ 
வளருங்கள்‌ (3:17-18) 


- அவர்களின்‌ அழிவு 2:1-3 


Pastor. Gabriel Thomasra[ = I | | த - ACA Church Avadli 


